Kerala Gazette No. 19 dated 10th May, 2011 . 
PART I 


Section iii 


GOVERNA 


THENT OF 


Y 


MATIC 


சட்ட (சட்டமியற்றல் -சி ) துறை 
அறிக்கை 

2010 ஜனவரி 5 
எண் 21766 / ச . இ . சி . 2 / 2009 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1931 பௌஷம் 15 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொது மக்களின் 
கவனத்திற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறை வேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 ஜனவரி 4- ம் தேதி கேரள 
ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2010 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 1 


இந்தியக் குடியரசின் அறுபதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1974 - ன் கேரள வேளாண்மை தொழிலாளர்களின் சட்டத்தை மேலும் 
திருத்துவதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை - 1974 - ன் வேளாண்மை தொழிலாளர்கள் சட்டத்தை , 
இதன் பின்னர் தோன்றும் நோக்கங்களுக்காக , மேலும் திருத்துவது 
உகந்ததென்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாமலிருப்பதா 
லும் உடனடி நடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலை நிலவில் 
உள்ளதென கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்புச் சட்டப்பிரிவு 213 - ன் 
உட்பிரிவு ( 1) - ல் வழங்கியுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி பின் வரும் 
அவசரச்சட்டத்தை விளம்பர அறிக்கை செய்ய தற்போது கேரள ஆளுநர் 
மனமுவந்துள்ளார் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- ( 1) இந்த சட்டம் 2010 - ன் கேரள 
வேளாண்மை தொழிலாளர்கள் (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


(2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 


2 . 1974 - ன் 18 -வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலகட்டத்தில் 1974 - ன் கேரள 
வேளாண்மை தொழிலாளர்கள் சட்டம் (1974 - ன் 18 ) ( இதன் பிறகு முதன்மைச் 
சட்டம் என குறிப்பிடப்படுவது ) பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
மாற்றங்களுக்கு உட்பட்டு அமலிலிருக்கும் . 

3 . பிரிவு 9- ல் திருத்தம் . -- முதன்மைசட்டத்தில் பிரிவு 9- ன் , -- 


(i ) உட்பிரிவு (1)- க்குப் பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படலாம் , 
அதாவது : 


“(1) நாற்பது ஆர் பரப்பளவுடைய வேளாண்மை நிலத்தை கைவசம் 
வைத்திருக்கும் ஒவ்வொரு உடமையாளரும் ஒவ்வொரு ஆர் - க்கும் 25 பைசா 
நிரக்கிலும் , நாற்பது ஆர்க்கு அதிகமோ அல்லது அதன் பாகத்திற்கோ , 
குறிப்பிடப்பட்டுள்ள அத்தகைய முறையில் ஆண்டுதோறும் நிதிக்கு 
செலுத்தவேண்டும் . ” 


( ii ) உட்பிரிவு ( 3 ) - க்கு பிறகு , பின் வரும் உட்பிரிவு சேர்க்க லாம் , 
அதாவது : 

“ (4 ) பதிவு செய்யப்பட்ட வேளாண்மை தொழிலாளர்கள் ஒவ்வொரு 
நிதியாண்டும் பங்குத்தொகை செலுத்துவதற்கு சமமான ஒரு தொகையை 
நிதிக்கு ஒவ்வொரு வருடமும் அரசு நிதிக்கு செலுத்தவேண்டும் . ” 


ஆர் . எஸ் . கவாய் , 


ஆளுநர். 


